GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No . TN /CCN /467 / 2009 -11 . 
[Price : Rs. 4 . 00 Paise . 


E 
TAM 


IMENTO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


GOVERS 


ILNAD 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TS 


TIUMPHS 


No . 141 


CHENNAI, WEDNESDAY, APRIL 15 , 2009 

Chithirai 2 , Thiruvalluvar Aandu - 2040 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages 


Pages 


HOME DEPARTMENT 


HOME DEPARTMENT — Cont. 


Tamil Nadu Civil Courts Act — Constitution of District 

Munsif s Court at Katpadi in Vellore District .. 


116 


Tamil Nadu Protection of Interests of Depositors 

(in Financial Establishment) Act: - Cont. 


Commissions for Protection of Child Rights Act 

Specification of the Mahila Courts in the Districts 
where they are functioning as Special Court .. 


. 


120 


116 


Family Courts Act - Appointment of District Judge 

as Principal Judge, Family Court, Chennai .. 


117 


Narcotic Drugs and Psychotropic Substances Act 

Cancellation of Notification for the Appointment 
of the Judge for the Additional Special Court .. 


117 


The RMS Corporation , W . B . Road , 

Tiruchirappalli District 

INDUSTRIES DEPARTMENT 
Mines and Minerals (Development and Regulation ) 

Act - Delegation of powers to certain officers of 
certain Departments 

120 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Industrial Disputes Act: 
Disputes between Workmen and 
Managements referred to Industrial Tribunal 

for adjudication 
Disputes between Workmen and Managements 

referred to Labour Court for adjudication .. 121 - 123 
திருத்த அறிவிக்கைகள் ... 

TRANSPORT DEPARTMENT 
Erratum to Notification under Land Acquisition 

123 


117 


Code of Criminal Procedure — Declaration of certain 

local area cease to form part of certain Police 

Station in Chennai City Suburban .. 
Tamil Nadu Protection of Interests of Depositors 

( in Financial Establishment) Act: 
Ad -interim Order attaching the properties due 

to default in return of Deposits by: 
The Mohan Enterprises, Arupukottai, 
Virudhunagar District 

. 


- 120 - 121 


. 


123 


117 - 119 


Act 


. 


D . T.P . — 11- 2 ( 14 ) — 1 


[ 115 ] 


D . T.P. — 11 -2 ( 14 ) — 1a 


116 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 


Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


Serial 
Number. 


THE SCHEDULE 
Name of the Name of the Courts . 
District. 

(2 ) 


(1) 


(3 ) 


3 Cuddalore 
4 Dharmapuri 


5 Dindigul 


6 Erode 


7 Kancheepuram 
8 Kanniyakumari 


9 Karur 
10 Krishnagiri 


11 Madurai 
12 Nagapattinam 


13 Namakkal 


14 


The Nilgiris 


HOME DEPARTMENT 
Constitution of District Munsif s Court at Katpadi 
in Vellore District under Tamil Nadu Civil Courts Act . 

NOTIFICATION -1 
[G . O . Ms. No . 234 , Home (Courts- III), 18th March 2009 .) 

No. II (2 )/HO / 161/ 2009. - In exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Civil Courts 
Act, 1873 (Central Act III of 1873), the Governor of Tamil 
Nadu , after consultation with the High Court, Madras , hereby 
fixes the number of District Munsif to be appointed to the 
District Munsif s Court, Katpadi in Vellore District as one with 
effect on and from the date on which the District Munsif , 
Katpadi, assumes charge of that Court . 

NOTIFICATION - II 
[G .O . Ms. No. 234, Home (Courts- III), 18th March 2009.] 

No. II(2 )/HO / 162/ 2009. - In exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Civil Courts 
Act, 1873 (Central Act III of 1873), the Governor of Tamil 
Nadu , herby alters the number of District Munsif s to be 
appointed for Vellore District as fourteen with effect on and 
from the date on which the District Munsif , Katpadi, assumes 
charge of that Court. 

NOTIFICATION - III 
[G .O . Ms. No . 234, Home ( Courts -III), 18th March 2009.) 

No. 11 ( 2 )/HO / 163/2009. - In exercise of the powers 
conferred by Section 10 of the Tamil Nadu Civil Courts 
Act, 1873 (Central Act III of 1873), the Governor of Tamil 
Nadu hereby varies the local limits of the jurisdiction of the 
Subordinate Judge s Court in Vellore District to the effect 
that the said Subordinate Judge s Court, Vellore , shall have 
and exercise original jurisdiction over the District Munsif s 
Court, Katpadi in Vellore District in addition to its existing 
jurisdiction with effect on and from the date on which the 
District Munisif , Katpadi assumes charge of that Court. 
Specification of the Mahila Courts in the Districts where 

they are functioning as Special Court under the 

Commissions for Protection of Child Rights Act, 2005 . 
[G . O . Ms. No . 241, Home (Courts- II), 20th March 2009.) 

No. II( 2 )HO / 164/ 2009 . - In exercise of the powers 
conferred by Section 25 of the Commissions for Protection 
of Child Rights Act, 2005 (Central Act 4 of 2006 ), the 
Governor of Tamil Nadu , with the concurrence of the Chief 
Justice of the High Court, Madras, hereby specifies the 
following Courts of Session specified in column ( 3 ) of the 
Schedule below as Children s Courts to try offences against 
Children or violation of child rights in addition to the regular 
work , within the local area of the district specified in column 
( 2 ) thereof. 

THE SCHEDULE 
Serial Name of the Name of the Courts . 
Number. District. 
(1 ) (2 ) 
1 Chennai 

Mahila Court , Chennai. 
2 Coimbatore Mahila Court, Coimbatore . 


15 Perambalur 
16 Pudukkottai 
17 Ramanatha 

puram 
18 Salem 
19 Sivagangai 


Mahila Court, Cuddalore . 
Principal District and Sessions 

Court, Dharmapuri. 
Principal District and Sessions 

Court , Dindigul. 
Principal District and Sessions 

Court, Erode. 
Mahila Court , Chengalpattu . 
District and Sessions Court , 

Kanniyakumari at Nagarcoil. 
District and Sessions Court, Karur . 
Principal District and Sessions 

Court, Krishnagiri. 
Mahila Court, Madurai. 
District and Sessions Court, 

Nagapattinam . 
Principal District and Sessions 

Court, Namakkal. 
District and Sessions Court , 

Uthagamandalam . 
Mahila Court, Perambalur. 
Mahila Court, Pudukkottai. 
Principal District and Sessions 

Court , Ramanathapuram . 
Mahila Court , Salem . 
District and Sessions Court, 

Sivagangai. 
Principal District and Sessions 

Court, Thanjauvr. 
Principal District and Sessions 

Court , Theni. 
Principal District and Sessions 

Court , Thoothukudi. 
Mahila Court, Tiruchirappalli. 
Mahila Court, Tirunelveli. 
Principal District and Sessions 

Court , Tiruvallur. 
Principal District and Sessions 

Court, Tiruvannamalai. 
Principal District and Sessions 
Court , Vellore . 
Principal District and Sessions 

Court , Villupuram . 
Principal District and Sessions 

Court, Virudhunagar at 
Srivilliputhur. 


20 Thanjavur 


21 Theni 


22 Thoothukudi 


23 
24 
25 


Tiruchirappalli 
Tirunelveli 
Tiruvallur 


26 


Tiruvannamalai 


27 


Vellore 


28 


Villupuram 


(3 ) 


29 


Virudhunagar 


Apr. 15 , 2009 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


117 


Appointment of District Judge as Principal Judge , 
Family Court , Chennai under Family Courts Act. 


THE SCHEDULE 


City . 


Police 
Station to 
which at 
Present 
attached. 


Name of 
the Local 

Area . 


Police Station 

to which 
hereafter to 
be attached . 


[G .O .Ms. No. 252, Home (Courts-II), 26th March 2009.) 

No .1|(2 )/HO / 165 /2009. - In exercise of the powers 
conferred by sub - section ( 1) of Section 4 of the Family 
Courts Act , 1984 (Central Act 66 of 1984 ), the Governor of 
Tamil Nadu with the concurrence of the High Court, Chennai 
hereby makes the following appointments on transfer: 
Serial Name and 

Transferred and 
Number Designation . 

posted as 


(1) 


(2) 


(3) 


Chennai Poonamallee 


City 


Suburban 
Area 


(4 ) 
Nazarathpet Nazarathpet. 
Agaramel, 
Meppur, 
Varadharajapuram , 
Chembarambakkam , 
Papanchatram , 
Palanjur , 
Meppur 
Thangal. 


( 1) 


( 2 ) 


(3 ) 


Principal Judge , Family 

Court, Chennai vice 
Thiru P . Kalaiyarasan , 
transferred . 


1 Thiru P . Ramalingam , 
District 

Judge , 
functioning 

as 
|| Additional Judge , City 

Civil Court, Chennai. 
2 . Thiru R . Narayanasamy, 

District Judge , 
functioning 

as 
II. Additional Principal 
Judge , Family Court , 
Chennai. 


| Additional Principal 

Judge , Family Court, 
Chennai in the existing 
vacancy . 


Thiru R . Jonathan 
Gnaniah , District Judge , 
functioning as Sessions 
Judge, Session Court for 
trial of cases relating to 
communal clashes , 
Madurai. 


II. Additional Principal 

Judge , Family Court , 
Chennai vice Thiru 
R . Narayanasamy. 


Cancellation of Notification for the Appointment of the 

Judge for the Additional Special Court under Narcotic 
Drugs and Psychotropic Substances Act, 1985 . 


[G .O .Ms. No . 267, Home (Courts -II), 1st April 2009.) 

No . 11( 2 )/HO / 166 / 2009. — Under sub - section ( 2 ) of 
Section 36 of the Narcotic Drugs and Psychotropic 
Substances Act, 1985 (Central Act 61 of 1985 ), the Governor 
of Tamil Nadu , with the concurrence of the Chief Justice of 
the High Court of Madras hereby cancels the Notification 
No. 11 (2 ) /H0 /612 / 2008 , published in Part 11 - Section 2 
of the Tamil Nadu Government Gazette , dated 
24th December 2008 . 


Notifications under Tamil Nadu Protection of Interests 

of Depositors (in Financial Establishment) Act. 
Ad - interim Order attaching the Properties due to default in 

return of Deposits by the Mohan Enterprises , 

Arupukottai, Virudhunagar District under the Act. 
[G .O .Ms. No. 213 , Home (Police- XIX ), 6th March 2009.) 

No. II( 2 )/HO / 168/2009 . — Whereas, complaints have been 
received from a number of depositors that Mohan Enterprises , 
Arupukottai, Virudhunagar District a Financial Establishment, 
which has defaulted the return of deposits made by the 
depositors after maturity ; 

2 . And , Whereas, the Government are satisfied that the 
said Financial Establishment is not likely to return the 
deposits to the depositors and hence , the Government have 
to protect the interests of such depositors ; 

3 . And , Whereas , the immovable properties specified in 
the Schedule to this order are alleged to have been procured 
by the said Financial Establishment and the Partners of the 
said Financial Establishment from and out of the deposits 
collected from the depositors . 

4 . Now , therefore , in exercise of the powers conferred 
by Section 3 of the Tamil Nadu Protection of Interests of 
Depositors (in Financial Establishments ) Act . 1997 
(Tamil Nadu Act 44 of 1997 ) , the Governor of Tamil Nadu 
hereby makes an ad - interim order attaching the Immovable 
Properties of said Mohan Enterprises, Arupukottai , 
Virudhunagar District and of its partners , as specified in the 
Schedule to this Order and Transfers the contral over the 
said Immovable Properties to the Competent Authority , 
namely , the Competent Authority and District Revenue 
Officer, Virudhunagar District appointed under the provisions 
of the said Act, for the purpose . 

5 . The Competent Authority is requested to pursue further 
action in accordance with the procedure laid down in 
sub -sections ( 3 ) and (4 ) of Section 4 of the said Act and 
also the formalities prescribed in the Tamil Nadu Protection 
of Interests of Depositors ( in Financial Establishments ) 
Rules , 1997 . 

6 . The Special Public Prosecutor, Special Court for the 
Tamil Nadu Protection of Interest of Depositors ( in Financial 
Establishments) Act, 1997 is requested to render necessary 
assistance to the Competent Authority , in filing the application , 
before the said Special Court . 


Declaration of certain local area cease to form part of 

certain Police Station in Chennai City Suburban under 
Code of Criminal Procedure . 


[G .O .Ms. No. 236 , Home (Pol- XIV ), 19th March 2009.) 

No. II (2 )/HO / 167 /2009. — Under clause (s ) of Section 2 of 
the Code of Criminal Procedure , 1973 (Central Act 2 of 
1974 ), the Governor of Tamil Nadu hereby declares that with 
effect on and from the 19th March 2009, the local area 
specified in column ( 3 ) of the Schedule below , shall cease 
to form part of the local area of the police station specified 
in column (2 ) and shall form part of the local area of the 
police station specified in column (4 ) thereof: 


118 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 


Sec. 2 


THE SCHEDULE 


Serial 
No . 


Name of the 

Owner 


Details of Immovable Properties 

Details of 
Property and 
Survey No. 


Extent of 

Area . 


( 1) 


( 4 ) 


43560 square feet 


Mohan Enterprises, No. 24 , Sevukan 
Chettiar Street, Aruppukottai, 
Virudhunagar District. 


( 3) 
1 .00 acre , Agri. land (Punjai) Survey No. 212 / 1 , 

Village and Town Aruppukottai, Virudhunagar 

District. 
Document No. 2600/ 1946 


ai)Survey No.21211, 43560 square feet 


43560 square feet 


Mohan Enterprises, No. 24 , Sevukan 
Chettiar Street , Aruppukottai, 
Virudhunagar District. 


1. 00 acre , Agri. land ( Punjai) Survey No. 212 / 1, 

Village and Town Aruppukottai, Virudhunagar 

District. 
Document No . 150 /1991 


37026 square feet 


Mohan Enterprises, No. 24 , Sevukan 
Chettiar Street, Aruppukottai, 
Virudhunagar District. 


0 . 85 cent, Agri. land (Punjai) Survey No. 212 / 1 , 

Village and Town Aruppukottai, Virudhunagar 

District. 
Document No. 2509 / 1948 


43560 square feet 


Mohan Enterprises, No . 24 , Sevukan 
Chettiar Street, Aruppukottai, 
Virudhunagar District. 


1. 00 acre , Agri. land Survey No. 212 / 1, Village 

and Town Aruppukottai , Virudhunagar District. 
Document No. 151/ 1991 


House site area of 

3, 300 square feet 


House site area Survey No. 86 / 3 , 56 cent 

southern side , Chinnapuliyampatti Village , 
Village and Town Aruppukottai, Virudhunagar 

District. 
Document No . 3790 /97 


( 1 ) Baskaran , 

son of Muthuramalingam , 

Aruppukottai. 
(2 ) Veerapathran , 

son of Muthuramalingam , 

Aruppukottai. 
( 3 ) Rajkumar , 

son of Kalyanasundharam , 

Aruppukottai. 
(4 ) Jegatheeskumar , 

son of Kalyanasundharam , 

Aruppukottai. 
S . Indra , Rani, 
K . Chandra , 
M . Veerapathran , 
S . Poonumibkai. 


1.21 acre 
2.46 acre 


2. 74 acre 


7 


104979.6 square feet 


S . Indra , Rani, 
K . Chandra , 
M . Veerapathran , 
S . Poonumibkai. 
S . Indra , Rani, 
K . Chandra 
M . Veerapathran , 
S . Poonumibkai. 


1 .21 acre , Agri. land (Punjai) Survey No. 68 /4 

Village , Document No . 142 /1991 
Dhummuchinnampatti, Aruppukkottai Taluk , 
Virudhunagar District 2 . 46 Acre , Survey 
No. 69/8 Agri. land (Punjai). 
Document No . 142 / 1991 
Dhummuchinnampatti, Aruppukkottai Taluk , 

Virudhunagar District 2 . 74 acre , Agri. land , 
Survey No. 69/9 
Document No . 142/1991 
2 .41 acre , Agri. land (Punjai) Survey No. 88 /3 

Dhummuchinnampatti , Aruppukkottai Taluk , 

Virudhunagar District. 
Document No. 143/ 1991 
2 .20 acre Agri. land (Punjai) Survey No. 88 /3 
Dhummuchinnampatti, Aruppukkottai Taluk , 

Virudhunagar District. 
Document No. 143/ 1991 
1. 36 acre , Agri. land (Punjai) Survey No. 89/2 
Dhummuchinnampatti , Aruppukkottai Taluk , 

Virudhunagar District. 
Document No . 145 / 1991 


8 


95832 square feet 


59421.6 square feet 


S . Indra , Rani, 
K . Chandra , 
M . Veerapathran , 
S . Poonumibkai. 


Apr. 15 , 2009] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


119 


Serial 


Name of the 

Owner 


Details of 
Property and 
Survey No . 


Extent of 

Area 


No . 


( 3 ) 


(4 ) 


(1) 
10 


(2 ) 
S . Indra , Rani, 
K . Chandra , 
M . Veerapathran , 
S . Poonumibkai. 


S . Indra , Rani, 
K . Chandra , 
M . Veerapathran , 
S . Poonumibkai. 


S . Indra , Rani, 
K . Chandra , 
M . Veerapathran , 
S . Poonumibkai. 


1 .29 acre, Agri. land (Punjai) Survey 56192 .4 square feet 
No . 86 / 1 . Dhummuchinnampatti , 

Aruppukkottai Taluk , Virudhunagar District. 
Document No. 150 / 1991 
2 .31 acre , Agri. land (Punjai) Survey No. 89 /5B , 100623.6 square feet 
Dhummuchinnampatti, Aruppukkottai 

Taluk , Virudhunagar District. 
Document No. 150 / 1991 
1.29 acre , Agri. land (Punjai ) Survey No. 89/ 3, 56192.4 square feet 
Dhummuchinnampatti , Aruppukkottai 

Taluk , Virudhunagar District . 
Document No. 150 / 1991 
1.58 acre , Agri . land (Punjai) Survey No . 89 /5 , 68824 .8 square feet 
Dhummuchinnampatti, Aruppukkottai 

Taluk , Virudhunagar District. 
Document No . 676 / 1975 
1.78 acre , Agri. land (Punjai ) Survey No. 89 / 1, 77536 .8 square feet 
Dhummuchinnampatti, Aruppukkottai Taluk , 

Virudhunagar District. 
Document No. 223/ 1991 
0 . 23 cent, Agri. land ( Punjai) Survey No. 88 /3A , 10018 .8 square feet 

Dhummuchinnampatti, Aruppukkottai Taluk , 

Virudhunagar District . 
Document No. 357 / 1984 


S . Indra , Rani, 
K . Chandra , 
M . Veerapathran , 
S . Poonumibkai. 


14 


Indra , Rani, 
Jegatheeshkumar , 
Veerapathran , 
S . Poonumibkai. 


15 


Indra , A . Rani, 
S . Chandra , 
M . Veerapathran , 
S . Poonumibkai. 


Indra , A . Rani, 
S . Chandra , 
M . Veerapathran , 
S . Poonumibkai. 


17 


Indra , A . Rani, 
S . Chandra , 
M . Veerapathran , 
S . Poonumibkai. 


0 . 96 cent, Agri. land (Punjai) Survey No. 87 /5A , 41817 .6 square feet 

Dhummuchinnampatti, Aruppukkottai Taluk , 

Virudhunagar District. 
Document No. 55 /1992 
1.58 cent, Agri, land (Punjai) Survey No. 87/6A , 68824 . 8 square feet 
Dhummuchinnampatti , Aruppukkottai 

Taluk, Virudhunagar District. 
Document No. 56 / 1992 
1. 91 acre , Agri, land ( Punjai) Survey No. 71 /5 , 1. 91 acre 

Dhummuchinnampatti, Aruppukkottai 

Taluk , Virudhunagar District. 
Document No . 57 / 1992 
1.32 acre , Agri. land (Punjai ) Survey No. 89 /4 , 57499 .2 square feet 
Dhummuchinnampatti , Aruppukkottai 

Taluk , Virudhunagar District. 
Document No . 75 / 1992 


S . Indra , A . Rani, 
S . Chandra , 
M . Veerapathran , 
S . Poonumibkai. 


19 


S . Indra , A . Rani, 
S . Chandra , 
M . Veerapathran , 
S . Poonumibkai. 


120 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11Sec . 2 


Ad -Interim order attaching the Properties due to default in 

return of deposits by the RMS Corporation , W .B . Road, 
Tiruchirappalli District under the Act. 


THE SCHEDULE 
Details of Immovable Properties 


[G . O . Ms. No. 215 , Home (Police XIX ), 6th March 2009 .] 


( 1) 


(2 ) 


No . II ( 2 )/HO / 169/2009. — Whereas, complaints have been 
received from a number of depositors that RMS. 
Corporation , W . B . Road, Tiruchirappalli , Tiruchirappalli 
District, a Financial Establishment, which has defaulted 
the return of deposits made by the depositors after 
maturity ; 


Name and Details of property Extent of 
address of the 

with Survey 

Property 
Owner of 

Field No. 
Property 

( 3) 
Thiru (Late) K . Ramanathan , Terraced House 6566 

S /o . Krishnanpillai, with Land at Old Square 
No. B10 Thillai Nagar, No. 19, New No. feet. 
2nd Cross Road , Trichy 16 , Thillai Nagar, 
( Tmt. Amutha, Thiru . 2nd Cross Road , 
Gokulakrishnan , Tmt. Trichy in Survey 
Jayalakshmi, Legal heirs Field No. 48 , Doc . 
and Partners of RMS No. 1143/ 1975 
Corporation , W . B . Road , 
Tiruchirappalli) 

S . MALATHI, 
Principal Secretary to Government. 


2 . And, whereas, the Government are satisfied that the 
said Financial Establishment is not likely to return the 
deposits to the depositors and hence , the Government 
have to protect the interests of such depositors ; 


3 . And, whereas , the property specified in the Schedule 
to this order are alleged to have been procured by one 
Thiru Ramanathan (deceased ), father of Tmt. Amutha and 
Gokulakrishnan and husband of Tmt. Jayalakshmi, 
Partners of the said Financial establishment and have 
been developed as the shopping complex from and out 
of the deposits collected from the depositors ; 


INDUSTRIES DEPARTMENT 
Delegation of Powers to certain officers of certain 

Departments under Mines and Minerals (Development 
and Regulation ) Act. 


4 . Now , therefore , in exercise of the powers conferred 
by Section 3 of the Tamil Nadu Protection of Interests 
of Depositors ( in Financial Establishments ) Act , 1997 
( Tamil Nadu Act 44 of 1997 ), the Governor of Tamil Nadu 
hereby makes an ad - interim order attaching the said 
property of (Late ) Thiru Ramanathan , Father of 
Tmt. Amutha and Gokulakrishnan , and husband of 
Tmt. Jayalakshmi, legal heirs and partners of the said 
RMS Corporation , W .B . Road, Tiruchirappalli, Tiruchirappalli 
District, as specified in the Schedule to this Order and 
transfers the control over the said property to the 
Competent Authority , namely , the District Revenue Officer, 
Tiruchirappalli appointed under the provisions of the said 
Act, for the purpose . 


[G . O .Ms. No. 12 , Industries (MMC1), 2nd February 2009 , 

Thai 20 , Thiruvalluvar Aandu - 2040 .] 
No . 11 (2 )/IND / 170 /2009 . — Under Section 22 of the Mines 
and Minerals (Development and Regulation ) Act, 1957 
(Central Act 67 of 1957 ) and in supercession of Industries 
Department Notification No. 319 , published at page 1 
in Part 11 - Section 2 of the Tamil Nadu Government Gazette 
Extraordinary , dated June 22 , 1994 the Governor of 
Tamil Nadu hereby authorises the District Forest Officers 
and the Police Personnel not below the rank of Inspector 
of Police , to make complaint in writing to the Court of 
competent jurisdiction for any offence punishable under the 
said Act or any Rules made thereunder, in respect of cases 
failing within their jurisdiction . 

M .F . FAROOQUI, 
Principal Secretary to Government. 


5 . The Competent Authority is requested to pursue 
further action in accordance with the procedure laid down 
in sub - sections (3 ) and (4 ) of Section 4 of the said Act 
and also the formalities prescribed in the Tamil Nadu 
Protection of Interests Depositors (in Financial 
Establishments ) Rules , 1997 . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Disputes between Workmen and Managements 
referred to Industrial Tribunal for adjudication 
தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் . 
( 918160600T (19 ) 6600T 142, Osylumotii omyje 

வேலைவாய்ப்பு ( அ ) த் துறை , 12 மார்ச் 2009 ) 
No . Il (2 )/LE / 171/2009. - ig 94606001ullo 20. 00 llo 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் 
வாணிபக் கழகம் என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு சிவில் 
சப்ளைஸ் கார்ப்பரேசன் பாட்டாளி தொழிற்சங்கத்திற்குமிடையே 
Goth 551ML TILOISIGT51 6TGTMi gia 56516616 ; 


6 . The Special Public Prosecutor, Special Court for the 
Tamil Nadu Protection of Interests of Depositors ( in 
Financial Establishments ) Act, 1997 is requested to render 
necessary assistance to the Competent Authority , in filing 
the application , before the said Special Court . 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


Apr. 15 , 20091 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


121 


1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய ஸ்பின்னர்ஸ் பிரைவேட் லிமிடெட் - க்கும் , கோவை பெரியார் 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) (c ) பிரிவிலும் , 10 (1) (d ) பிரிவின் மாவட்ட திராவிடப் பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு சங்கங்களுக்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை அரசு கருதுவதாலும் ; 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 (1 ) ( d ) பிரிவின் 
சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
இணைப்பு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கோவை 
எழுவினா 

தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாகம் , 9( ஏ ) 
அறிவிப்பு வழங்காமல் 15 செப்டம்பர் 2004 நாளிட்டு வெளியிட்ட 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
பணிவிதிமாற்ற உத்திரவு எண் AE/62130 /2000 ரத்து செய்யப்பட 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

கோவை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
வாச்செக் லெதர் இண்டஸ்ட்ரி , சென்னை . 

இணைப்பு 
[ அரசாணை ( டி ) எண் 157 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( அ2)த் துறை , 19 மார்ச் 2009.) 

எழுவினா 
No . II (2 )/LE/172 /2009. - இந்த ஆணையின் இணைப்பில் நிரந்தர தொழிலாளர்களுக்கு லே - ஆப் கொடுத்துவிட்டு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக வாச்செக் லெதர் கேம்ப் கூலி மற்றும் கூலித் தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை 
இண்டஸ்ட்ரி , சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் காஞ்சிபுரம் 

கொடுப்பதை தவிர்த்து , அந்த மாற்று வேலையை நிரந்தர 
கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் தோல் மற்றும் 

தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
தோல் பொருள் ஜனநாயகத் தொழிலாளர் சங்கத்திற்குமிடையே 

கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , தொழிலாளர்களுக்கு 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

கிடைக்க வேண்டிய நிவாரணம் என்ன ? 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

போக்குவரத்துக் கழக பணியாளர்கள் கூட்டுறவு 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 (1) ( d ) பிரிவின் 

சிக்கன சேமிப்பு மற்றும் கடன் சங்கம் ( வ . து .), சென்னை . 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

[ அரசாணை ( டி ) எண் 152 , தொழிலாளர் மற்றும் 
தொழிற் தீர்ப்பாயம் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

வேலைவாய்ப்பு ( அ ) த் துறை , 17 மார்ச் 2009. ) 
இதனால் ஆணையிடுகிறார் . 

No . II( 2 )/LE/ 174/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக போக்குவரத்துக் கழக 
10 (2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன சேமிப்பு மற்றும் கடன் சங்கம் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

( வ . து .), சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் போக்குவரத்துக் கழக 
சென்னை தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

பணியாளர்கள் கூட்டுறவு கடன் சங்க ஊழியர் சங்கம் மற்றும் 
இணைப்பு 

இணைப்பு தமிழ்நாடு கூட்டுறவு ஊழியர் சம்மேளனத்திற்குமிடையே 
எழுவினா 

தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
வாச்செக் லெதர் இண்டஸ்ட்ரி , தொழிற்சாலையைத் திறந்து மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்ற அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
கோரிக்கை நியாயமானதா ? இல்லையெனில் 
தொழிலாளர்களுக்கான நிவாரணத்தை நிர்ணயம் செய்யவும் . 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIV /1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 (1 ) (d ) பிரிவின் 
Disputes between workmen and Managements referred வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
to Labour Court for adjudication 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
கே . சிவசுப்பிரமணியம் ஸ்பின்னர்ஸ் 
பிரைவேட் லிமிடெட் , அவினாசி . 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை (டி ) எண் 146 , தொழிலாளர் மற்றும் 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 16 மார்ச் 2009 , 

10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
பங்குனி 3 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040.) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
No. II(2 )/LE /173/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக கே . சிவசுப்பிரமணியம் 


சென்னை தொபூன்று மாதங்களுணையைப் பெற்று கட்டத்தின் 


122 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || _ Sec . 2 


இணைப்பு 


வ . எண் 


அடிப்படை ஊதியம் 


வீட்டு வாடகை 


படி 


ம் 


எழுவினா 
கோரிக்கை எண் 1 - க்கான எழுவினா 
30 ஜூன் 2002 - ல் பணியாளர்கள் பெற்று வந்த அடிப்படை 
சம்பளத்துடன் அகவிலைப்படியையும் இணைத்துவரும் தொகையில் 
40 % உயர்வு வழங்கி கணக்கிடப்படும் ஒட்டு மொத்தத் 
தொகையில் 100 சதமாக தொகையை கீழ்க்கண்டவாறு புதிய 
ஊதிய விகிதம் மாற்றியமைக்கக் கோரும் தொழிற் சங்கத்தின் 
கோரிக்கை நியாயம்தானா ? 


ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


ரூ . 600 
ரூ . 700 
ரூ . 800 
ரூ . 900 
ரூ . 1, 000 
ரூ . 1, 100 
ரூ . 1,200 
ரூ. 1, 300 
ரூ . 1, 400 
ரூ . 1,450 
ரூ . 1,500 
ரூ . 1,600 


வ . எண் 


பதவி 


புதிய ஊதிய விகிதம் 


( 2 ) 
ரூ . 5,700 முதல் ரூ . 6,399 வரை 
ரூ . 6, 400 முதல் ரூ . 7, 399 வரை 
ரூ . 7, 400 முதல் ரூ . 7 ,799 வரை 
ரூ . 7,800 முதல் ரூ . 8 ,599 வரை 
ரூ . 8, 600 முதல் ரூ . 9,299 வரை 
ரூ . 9,300 முதல் ரூ . 10, 499 வரை 
ரூ . 10,500 முதல் ரூ . 10,799 வரை 
ரூ . 10 ,800 முதல் ரூ . 11,299 வரை 
ரூ . 11,300 முதல் ரூ . 11,599 வரை 

11,600 முதல் ரூ . 11,899 வரை 
ரூ . 11 ,900 முதல் ரூ . 13,499 வரை 

ரூ . 13 ,500 மற்றும் அதற்குமேல் 
நகர ஈட்டுப்படி 
அடிப்படை ஊதியம் 

ரூ . 3,000 வரை ரூ . 90 
ரூ . 3 ,001 முதல் 4 ,499 ரூ . 125 
ரூ . 4,500 முதல் 5,999 ரூ . 200 
ரூ . 6 ,000 - த்திற்கு மேல் ரூ . 300 


( 3 ) 
ரூ . 


ம் 


1 செயலாளர் 
2 உதவி செயலாளர் 
3 உட்தணிக்கையாளர் 
4 கணக்காளர் 
5 இளநிலை உதவியாளர் 

ஆவணக்காப்பாளர் 
6 கடைநிலை ஊழியர் மற்றும் 

இரவு பாதுகாவலர் 
7 துப்புரவாளர் 


10, 000 - 325 - 15 ,200 
9,100 - 275 - 14, 050 
8 ,000 - 275 - 13, 500 
6 ,500 - 200 - 10 ,500 
5 ,500 - 175 - 9,000 


5 , 000 - 150 - 8 ,000 


900 - 50 - 1,400 


கோரிக்கை எண் 2 - க்கான எழுவினா 

கோரிக்கை எண் 4 - க்கான எழுவினா 
அடிப்படை ஊதியம் நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையில் 
49 சதவீதம் அகவிலைப்படி 1 ஜுலை 2002 முதல் 1982 = 100ஆம் 

1 ஜுலை 2002 முதல் ஒவ்வொரு மாதத்திற்கு அவரவர் 
ஆண்டை அடிப்படை ஆண்டாகக் கொண்டு கணக்கிடப்படும் 

பெறும் அடிப்படை ஊதியத்தில் 5 சதவீதம் மருத்துவ 
முந்தைய ஓராண்டு சராசரியை அகில இந்திய நுகர்வோர் 

ஈட்டுத்தொகையாக வழங்க வேண்டும் என்று கோரும் 
விலைவாசி குறியீடு எண் உயர்வின் அடிப்படையில் 1510 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , 
புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்துள்ள புள்ளிகளின் சதவிகிதமாக 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
அடிப்படை சம்பளத்தில் அகவிலைப்படி கணக்கிட்டு வழங்க 
வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

கோரிக்கை எண் 5 - க்கான எழுவினா 
நியாயம்தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

1 ஜூலை 2002 முதல் ஒவ்வொரு பணியாளர் மற்றும் அவரது 

குடும்பத்தினருக்கும் பயன்பெறும் வகையில் காப்பீட்டு நிறுவனத்தின் 
கோரிக்கை எண் 3 - க்கான எழுவினா 

மூலம் இணைந்து மருத்துவ சிகிச்சை பெற உரிய ஏற்பாட்டினை 

செய்து தரவும் இதற்காக ஒவ்வொரு பணியாளருக்கும் அவரது 
1 ஜுலை 2002 முதல் வீட்டுவாடகைப்படி மற்றும் நகரஈட்டுப்படி குடும்பத்தினருக்குமாக சேர்த்து ரூ . 5 லட்சம் மருத்துவ இன்சூரன்ஸ் 
ஆகியவற்றை திருத்திய சம்பள விகிதத்தில் கீழ்க்கண்டவாறு பாலிசி எடுப்பதற்கும் அதற்குண்டான ப்ரீமியத்தை சங்கமே ஏற்றுக் 
வழங்கவேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

கொள்ளவும் வழி வகை செய்ய வேண்டும் என்று கோரும் 
நியாயம்தானா ? 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
வ .எண் . அடிப்படை ஊதியம் . வீட்டுவாடகை படி . 

கோரிக்கை எண் 6 - க்கான எழுவினா 
தமிழக அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படுவதுபோல் விடுப்பு 

கால பயணச்சலுகையை சங்கப் பணியாளர்களும் பெற வேண்டும் 
1 . ரூ . 2,849 

ரூ . 250 

என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
2 . ரூ . 2, 850 முதல் ரூ . 3,599 வரை ரூ . 280 ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
ரூ . 3 ,600 முதல் ரூ . 4,399 வரை 

கோரிக்கை எண் 7 - க்கான எழுவினா 
ரூ . 4, 400 முதல் ரூ . 4 ,999 வரை 400 

தொழிலாளர்களுக்கு நுகர்வோர் கடன் , வாகனக் கடன் , 
5 . ரூ . 5 ,000 முதல் ரூ . 5 ,699 வரை ரூ . 500 

திருமணக் கடன் மற்றும் பண்டிகை முன்பணம் வழங்க வேண்டும் 
என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 


( 2 ) 


E-நம் 


340 


Apr . 15 , 2009 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


123 


கல்லூரி மருத்தொகையும் “திருச்சிராப்பள்ளி தொல்ல அரசாணையின் அறிவிக்கையில் 


கோரிக்கை எண் 9 - க்கான எழுவினா 

திருத்தம் 
பள்ளியில் வசூலிக்கப்படும் மாதாந்திர கட்டணம் , சிறப்புக் 
கட்டணம் மற்றும் புத்தக செலவு முழுத்தொகையும் "திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு " என்பதற்குப் 
கலைக்கல்லூரி , பொறியியல் கல்லூரி மற்றும் மருத்துவக் பதிலாக " கடலூர் தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு " என்று திருத்தம் 
கல்லூரிகளுக்கு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு வெளியிடப்படுகிறது . 
அரசாங்கம் நிர்ணயம் செய்கின்ற இலவச சேர்க்கைக்கு உண்டான 
கட்டணத்தை சங்க பணியாளர்களின் இரண்டு குழந்தைகளுக்கு 
மட்டும் ஓராண்டிற்கு வழங்க வேண்டும் என்று கோரும் 

தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் , சென்னை . 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

[ அரசாணை (டி ) எண் 130 , தொழிலாளர் மற்றும் வேலை 

வாய்ப்பு (சி ) த் துறை , 2 மார்ச் 2009.) 
கோரிக்கை எண் 10 - க்கான எழுவினா 

No II(2)/LE / 176/ 2009. - அரசாணை (டி ) எண் 563 தொழிலாளர் 
தொழிலாளர்களுக்கு ஏற்கெனவே நடைமுறையில் உள்ள மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , நாள் 23 ஜூலை 2007 - க்குக் 
விடுப்பு வசதிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் கீழ்க்கண்டவாறு திருத்தம் வெளியிடப்படுகிறது . 
விடுப்பு தினத்தில் பணிபுரிந்தால் ஈடுகட்டும் விடுப்பு வழங்க 
வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

திருத்தம் 
நியாயம்தானா ? 

மேலே படிக்கப்பட்ட அரசாணையின் அறிவிக்கையில் 

" திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு " என்பதற்கு பதிலாக 
கோரிக்கை எண் 11 - க்கான எழுவினா 

கடலூர் தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு " என்று திருத்தம் 
கணினி இயக்குபவர்களுக்கு மாதப்படியாக ரூ . 200 / - ம் வெளயிடப்படுகிறது . 
கடைநிலை ஊழியர் மற்றும் இரவு பாதுகாவலருக்கு சலவை 
படியாக மாதம் ரூ . 100 - ம் வழங்கக் கோரும் தொழிற்சங்கத்தின் 

ச . ஆறுமுகம் , 
கோரிக்கை நியாயமானதுதானா ? 

அரசு துணைச் செயலாளர் . 
கோரிக்கை எண் 12 - க்கான எழுவினா 
காசாளர் பணி மேற்கொள்பவருக்கு காசாளர் படியாக மாதம் 

TRANSPORT DEPARTMENT 
ரூ . 500 படியாக வழங்கவேண்டும் என்று கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

Erratum to Notification under Land Acquisition Act 
கோரிக்கை எண் 13 - க்கான எழுவினா 

[ Letter No . 3618 (I-1 ) , 2009 - 3 , Transport 31st March 2009 , 
சங்கப்பணியில் இறக்கும் போது இயற்கை எய்திய 

பங்குனி 18 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 
பணியாளர்களின் ஈமச்சடங்கிற்கு முன் பணமாக ரூ . 10 ,000/ 

The following erratum is issued to the schedule to the 
வழங்கி அதனை குடும்ப நல நிதி தொகை வழங்கும்போது 

Transport Department , Notification No . II (2 ) TRA / 775 ( a )/ 2007 
பிடித்தம் செய்ய வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் 

approved in G . O . Ms . No . 156 , Transport (I- 1 ) Department , 
கோரிக்கை நியாயமானதுதானா ? 

4th December 2007 the Notification under Section 4 ( 1 ) of 
கோரிக்கை எண் 15 - க்கான எழுவினா 

the Land Acquisition Act published at page No . 2 of 

Part || - Section 2 of the Tamil Nadu Government Gazette 
பணியாளர்களுக்கு வீடு கட்டும் கடன் தமிழக அரசு Extraordinary (Issue No. 342 ), dated 5th December 2007 . 
ஊழியர்களுக்கு வழங்கப்படும் விகிதாச்சார அடிப்படையில் அதே 
வட்டி விகிதத்தில் அனுமதிக்க வேண்டும் என்று கோரும் 

ERRATUM 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

Against Government , wet , S .No. 817 /1 , for the extent of 
திருத்த அறிவிக்கைகள் 

0 .05.0 hectare read as extent 0 . 05 .5 hectare . 


The 


A .MOHAMMED ASLAM , 
Additional Secretary to Government. 


அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை , குருங்குளம் , தஞ்சாவூர் . 
[ அரசாணை ( டி ) எண் 129 , தொழிலாளர் மற்றும் வேலை 

வாய்ப்பு (சி ) த் துறை , 2 மார்ச் 2009.) 
No . II( 2 ) /LE/ 175 / 2009 . - அரசாணை ( டி ) எண் 387 , 
தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத் துறை , நாள் : 25 செப்டம்பர் 
2008 - க்கு கீழ்க்கண்டவாறு திருத்தம் வெளியிடப்படுகிறது: -- 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 
D . T . P . --|| -2 ( 14 ) - 2 


